தமிழ்நாடு அரசு 

2022 


ஒரு 


ந 


எண் 40 ) 


வாய்மையே 


தமிழ்நாடு சட்டம் 
X / 1937 . 


ாடு 


IV - 2 ( 40 ) ( T - Sup ) -1 


AN 


9 


வெல்லும் 


( Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No.197 / 2009 . 
[ விலை : ரூ .3.20 காசு 


தமிழ்நாடு அரசிதழ் 

ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


சென்னை , புதன்கிழமை , அக்டோபர் 5 , 2022 
புரட்டாசி 18 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 

பகுதி IV- பிரிவு 2 இன் இணைப்பு 


2022 செப்டம்பர் 2 ஆம் நாளன்று ஆளுநரால் பிறப்பிக்கப்பட்ட பின்வரும் அவசரச் 
சட்டமானது இதன் மூலம் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகிறது : 


தமிழ்நாடு அவசரச் சட்ட எண் .3 / 2022 . 

1937 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்குச் சட்டத்தினை மேலும் திருத்தம் 
செய்வதற்கானதோர் அவசரச் சட்டம் . 


தமிழ்நாடு சட்டமன்றமானது அமர்வில் இல்லாதிருப்பதால் மற்றும் தமிழ்நாடு ஆளுநர் 
இதில் இதன்பின்பு காணப்படுகின்ற நோக்கங்களுக்காக உடனடியாக நடவடிக்கை 
எடுப்பது அவருக்கு அவசியமாக்குவதாக தற்போதுள்ள சூழ்நிலைகள் இருப்பதாக 
மனநிறைவடைந்திருப்பதால் ; 


ஆகையால் , அரசமைப்பின் 213 ஆம் உறுப்பின் ( 1 ) ஆம் கூறால் அளிக்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைப் பயன்படுத்தி ஆளுநர் இதன் மூலம் பின்வரும் அவசரச் சட்டத்தை 
பிறப்பிக்கிறார் : 


1. ( 1 ) இந்த அவசரச் சட்டம் , 2022 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்கு ( திருத்த ) குறுந்தலைப்பு 
அவசரச் சட்டம் என வழங்கப்பெறும் . 

மற்றும் 

தொடக்கம் . 


( 2 ) இது உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

2. 1937 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்குச் சட்டத்தின் 18 - BB ஆம் பிரிவில் , 
" நானூற்று ஐம்பது ரூபாய்கள் ” எனும் சொற்றொடருக்காக , “ ஆயிரம் ரூபாய்கள் ” எனும் 
சொற்றொடரானது மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 


[ 1 ] 


18 - BB ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


2 


விளக்கவுரை 

தற்போது , 1937 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்குச் சட்டத்தின் 
( தமிழ்நாடு சட்டம் X / 1937 ) 18 - BB ஆம் பிரிவின் கீழ் , அரசால் அவ்வப்போது அறிவிக்கையின் 
வாயிலாக குறித்துரைக்கக்கூடியவறான புரூஃப் லிட்டர் ஒன்றுக்கு நானூற்று ஐம்பது 
ரூபாய்க்கு மிகாத அத்தகைய வீதத்தில் , ஆயத்தீர்வை விதிக்கத்தக்க அனைத்து பொருட்கள் 
அதாவது , இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வெளிநாட்டு மதுபானங்கள் , இந்தியாவின் சுங்க 
எல்லையைக் கடந்து தமிழ்நாடு மாநிலத்திற்குள் கொண்டு வரப்படும் வைன் மற்றும் பீர் 
ஆகியவற்றின் மீது சிறப்புக் கட்டணம் விதிக்கப்படுகிறது . அரசால் அதிகபட்ச வீதம் 
2014 ஆம் ஆண்டில் அறிவிக்கை செய்யப்பட்டது மற்றும் அதன் பின்பு சிறப்புக் கட்டணம் 
உயர்த்தப்படவில்லை , மாநிலத்தின் வருவாயைப் பெருக்கும் வகையில் , ஆயத்தீர்வை 
விதிக்கத்தக்க அத்தகைய அனைத்து பொருட்களின் மீதும் விதிக்கப்படக்கூடிய சிறப்புக் 
கட்டணத்தின் அதிகபட்ச தொகையினை புரூஃப் லிட்டர் ஒன்றுக்கு ரூ .450 ( ரூபாய் 
நானூற்று ஐம்பது மட்டும் ) -லிருந்து ரூ .1000 ( ரூபாய் ஆயிரம் மட்டும் ) ஆக உயர்த்த முடிவு 
செய்துள்ளது . 


2. எனவே அரசானது , மேற்சொன்ன நோக்கத்திற்காக , 1937 ஆம் ஆண்டு தமிழ்நாடு 
மதுவிலக்குச் சட்டத்தினை ( தமிழ்நாடு சட்டம் X / 1937 ) , தக்கவாறு திருத்தம் செய்வதென 
முடிவு செய்துள்ளது . 


3. இந்த அவசரச் சட்டம் மேற்சொன்ன முடிவிற்குச் செயல்வடிவம் கொடுக்க 
விழைகிறது . 


( ஆளுநரின் ஆணைப்படி ) 


( தமிழாக்கம் ) 


ச . கோபி ரவிகுமார் , 
அரசுச் செயலாளர் ( சட்டமியற்றல் ) , 
சட்டத் துறை . 


வெ . அரசகுமார் , 
உதவி இயக்குநர் , 

சட்ட ( தமிழ்ப்பிரிவு ) த் துறை . 


தமிழ்நாடு சட்டம் 
4/1997 . 


3 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது 2021 ஆம் ஆண்டு செப்டம்பர் 
திங்கள் 22 ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது மற்றும் அது பொதுத் 
தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 

சட்ட எண் . 16/2021 . 


1997 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மருத்துவ நிறுவனங்கள் ( முறைப்படுத்துதல் ) 
சட்டத்தினை மேலும் திருத்தம் செய்வதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றப் 
பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


1. ( 1 ) இந்தச் சட்டம் 2021 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மருத்துவ நிறுவனங்கள் குறுந்தலைப்பு 
( முறைப்படுத்துதல் ) திருத்தச் சட்டம் என வழங்கப்பெறும் . 

மற்றும் தொடக்கம் . 

( 2 ) இது உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

2. 1997 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மருத்துவ நிறுவனங்கள் ( முறைப்படுத்துதல் ) 
சட்டத்தின் 2 - D ஆம் பிரிவில் , ( 2 ) ஆம் உட்பிரிவில் , ( a ) ஆம் கூறுக்கு பின்பு , பின்வரும் 
கூறானது , புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 


" ( aa ) மாவட்ட பொதுச் சுகாதாரம் மற்றும் நோய்த் தடுப்பு மருந்துத் துறையின் 
துணை இயக்குநர் ; ” . 


( ஆளுநரின் ஆணைப்படி ) 


( தமிழாக்கம் ) 


ச . கோபி ரவிகுமார் , 
அரசுச் செயலாளர் ( சட்டமியற்றல் ) , 
சட்டத் துறை . 


வெ . அரசகுமார் , 
உதவி இயக்குநர் , 

சட்ட ( தமிழ்ப்பிரிவு ) த் துறை . 


2 - D ஆம் 


பிரிவிற்கான 

திருத்தம் . 


4 


மையச்சட்டம் 

XVI / 1908 . 


மையச்சட்டம் 

XLV / 1860 . 


5 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது 2022 ஆம் ஆண்டு 
ஆகஸ்ட் திங்கள் 6 ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது மற்றும் அது 
பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 

சட்ட எண் . 41/2022 . 


1908 ஆம் ஆண்டு பதிவுச் சட்டத்தை தமிழ்நாடு மாநிலத்திற்கு பொருந்தும் வகையில் , 
மேலும் திருத்தம் செய்வதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் எழுபத்தி இரண்டாவது ஆண்டில் தமிழ்நாடு மாநிலத்தின் 
சட்டமன்றப் பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


1. ( 1 ) இந்தச் சட்டம் , 2021 ஆம் ஆண்டு பதிவுச் ( தமிழ்நாடு இரண்டாம் திருத்த ) 
சட்டம் என அழைக்கப்பெறும் . 


( 2 ) இது தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் அளாவி நிற்கும் . 

( 3 ) இது உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


2. 1908 - ஆம் ஆண்டு பதிவுச்சட்டத்தின் ( இதன்பின்பு இதில் முதன்மைச்சட்டம் 
என குறிப்பிடப்படுவதான ) 2 ஆம் பிரிவில் ( 5 ) ஆம் கூறுக்குப் பின்பு , பின்வரும் 
கூறானது உட்புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 


" ( 5 - A ) " பொய்யான ஆவணம் ” என்பது , 1860 ஆம் ஆண்டு இந்திய 
தண்டனை தொகுப்புச்சட்டத்தின் 470 ஆம் பிரிவில் கொடுக்கப்பட்டுள்ள அதே 
பொருளைக் கொண்டிருக்கும் ; " . 


3. முதன்மைச் சட்டத்தின் 22 - A- ஆம் பிரிவிற்கு பின்பு , பின்வரும் பிரிவானது 
உட்புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 


" 22 - B . சட்டத்தால் தடைசெய்யப்பட்ட பொய்யான ஆவணங்கள் மற்றும் 
பிற ஆவணங்களை பதிவு செய்ய மறுத்தல்.- இந்தச்சட்டத்தில் என்ன அடங்கியிருந்த 
போதிலும் , பதிவு செய்யும் அலுவலரானவர் பின்வரும் ஆவணங்களை பதிவு செய்வதற்கு 
மறுத்தல் வேண்டும் , அதாவது : 

( 1 ) பொய்யான ஆவணம் ; 


( 2 ) அப்போதைக்கு நடைமுறையிலுள்ள மையச்சட்டம் அல்லது மாநிலச்சட்டம் 
எதனாலும் தடை செய்யப்பட்ட பரிமாற்றங்கள் தொடர்பான ஆவணம் ; 


( 3 ) அப்போதைக்கு நடைமுறையிலுள்ள மையச்சட்டத்தின் அல்லது 
மாநிலச்சட்டத்தின் கீழுள்ள ஒரு தகுதி வாய்ந்த அதிகார அமைப்பினால் அல்லது 
நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயம் எதனாலும் நிரந்தரமாக அல்லது தற்காலிகமாக 
இணைக்கப்பட்டுள்ள அசையா சொத்தினை விற்பனை , கொடை , குத்தகை அல்லது 
மற்ற வகையின் மூலம் உரிமை மாற்றம் செய்வது தொடர்பான ஆவணம் ; 

( 4 ) மாநில அரசு அறிவிக்கையின் வாயிலாக குறித்திடலாகும் பிற ஆவணம் 


எதுவும் . ” . 

4. முதன்மைச் சட்டத்தின் 77 ஆம் பிரிவிற்கு பின்பு , பின்வரும் பிரிவுகளானது 
உட்புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 


“ 77 - A . குறித்த சில நேர்வுகளில் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களை 
இரத்து செய்தல்.- ( 1 ) 22 - A- ஆம் பிரிவு அல்லது 22 - B- ஆம் பிரிவுக்கு முரணாக 
ஆவணம் பதிவு செய்யப்பட்டுள்ளது என பதிவாளர் கருதுகிறவிடத்து , அந்த பதிவினை 
பதிவாளர் , தானாக முன்வந்தோ அல்லது நபர் எவரிடமிருந்து வரப்பெற்ற புகார் ஒன்றின் 
மீதோ , எழுதிக்கொடுத்தவருக்கும் , ஆவணத்தின் அனைத்து தரப்பினருக்கும் மற்றும் 
தொடர்ச்சியான ஆவணங்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றின் தரப்பினருக்கும் மற்றும் 
பதிவாளரின் கருத்தில் , ஆவணத்தின் இரத்தினால் பாதிக்கப்படலாகும் அனைத்து 
பிற நபர்களுக்கும் ஆவணத்தின் பதிவானது ஏன் இரத்து செய்யப்படக்கூடாது 
என்பதற்கான காரணத்தைக் கேட்டு ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும் . அதற்காக 
பெறப்பட்ட பதில் ஏதேனும் இருப்பின் , அதை கருத்தில் கொண்டு பதிவாளரானவர் 
ஆவணத்தின் பதிவினை இரத்து செய்யலாம் மற்றும் தொடர்புடைய புத்தகங்களில் 
மற்றும் அட்டவணையில் அத்தகைய இரத்து குறித்து உள்ளீடு செய்யலாம் . 


குறுந்தலைப்பு , 
அளாவுகை மற்றும் 
தொடக்கம் . 


2 - ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


22 - B எனும் புதிய 
பிரிவினை 
உட்புகுத்துதல் . 


77 - A மற்றும் 
77 - B எனும் 
புதிய பிரிவுகளை 
உட்புகுத்துதல் . 


81 - A மற்றும் 81 - B 
எனும் புதிய 
பிரிவுகளை 
உட்புகுத்துதல் . 


6 


( 2 ) ( 1 ) -ஆம் உட்பிரிவின் கீழான அதிகாரம் பதிவுத்துறைத் தலைவரினாலும் 
செலுத்தப்படலாம் . 


77 - B . மேல்முறையீடு.- ( 1 ) 77 - A- ஆம் பிரிவின் ( 1 ) -ஆம் உட்பிரிவின் கீழ் 
பதிவாளரின் ஆணை ஒன்றினால் இடருற்ற நபர் எவரும் , ஆவணம் இரத்து செய்யப்பட்ட 
தேதியிலிருந்து முப்பது நாட்களுக்குள் பதிவுத்துறைத் தலைவரிடம் மேல்முறையீடு 
ஒன்றினை அளிக்கலாம் மற்றும் பதிவாளரின் ஆணையை உறுதிப்படுத்தும் , திருத்தம் 
அல்லது இரத்து செய்யும் ஆணை ஒன்றினை பதிவுத்துறைத் தலைவர் வழங்குதல் 
வேண்டும் . 


உ 


( 2 ) 77 - A- ஆம் பிரிவின் ( 2 ) -ஆம் உட்பிரிவின் கீழ் பதிவுத்துறைத் தலைவரால் 
வழங்கப்பட்ட ஓர் ஆணையை பொறுத்த நேர்வில் , ஆணையின் தேதியிலிருந்து முப்பது 
நாட்களுக்குள் மேல்முறையீடானது மாநில அரசிடம் செய்யப்படுதல் வேண்டும் ” . 


5. முதன்மைச் சட்டத்தின் 81 ஆம் பிரிவிற்கு பின்பு , பின்வரும் பிரிவுகளானது 
உட்புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : — 


' " 81 - A . 22 - A மற்றும் 22 - B- ஆம் பிரிவுகளுக்கு முரணாக ஆவணங்களைப் 
பதிவு செய்தலுக்கான தண்டத்தொகை.- ( 1 ) இந்தச் சட்டத்தின்படி பணியமர்த்தப்பட்ட 
ஒவ்வொரு பதிவு அலுவலரும் மற்றும் இந்தச்சட்டத்தின் நோக்கங்களுக்காக அவரின் 
அலுவலகத்தில் பணியிலுள்ள இந்தச் சட்டத்தின் கீழ் பதிவிற்காக அளிக்கப்பட்ட 
ஆவணங்களின் பதிவுக்கு பொறுப்புடையவரான ஒவ்வொரு நபரும் 22 - A- ஆம் பிரிவு 
அல்லது 22 - B- ஆம் பிரிவிற்கு முரணாக ஆவணத்தை பதிவு செய்தால் , மூன்று 
ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படலாகும் ஒரு கால அளவிற்கான சிறை தண்டனையுடன் 
அல்லது தண்டத்தொகையுடன் அல்லது இவ்விரண்டும் விதித்து தண்டிக்கப்படுதல் 
வேண்டும் . 


( 2 ) இந்தப் பிரிவில் அடங்கியுள்ள எதுவும் நல்லெண்ணத்தில் செய்யப்பட்ட 
ஆவணப்பதிவின் நேர்வில் பொருந்தலாகாது . 


விளக்கம் .-- இந்த உட்பிரிவின் நோக்கத்திற்காக , " நல்லெண்ணம் ” என்ற மையச்சட்டம் 
சொற்றொடரானது உரிய கவனத்துடன் , எச்சரிக்கையுடன் மற்றும் பொறுப்புணர்வுடன் XLV / 1860 . 
அல்லது 1860 ஆம் ஆண்டு இந்திய தண்டனைத் தொகுப்புச்சட்டத்தின் 79 ஆம் பிரிவின் 
கீழான சட்டத்தின் படி தவறுதலாக அவர்தாம் சரியென நம்பி நல்லெண்ணத்தில் நபர் 
ஒருவரால் செய்யப்பட்ட அல்லது செய்யப்பட்டதாக கருதப்பட்ட செயல் எதுவும் என்று 
பொருள்படும் . 


81 - B . நிறுமங்களால் செய்யப்படும் குற்றங்கள் , - ( 1 ) இந்தச்சட்டத்தின் 
படியான குற்றம் ஒரு நிறுமத்தினால் செய்யப்பட்டிருக்கிறவிடத்து , அந்த குற்றம் 
செய்யப்பட்ட நேரத்தில் , அந்த நிறுமத்தின் அலுவலை நடத்தி வருவதற்கான அந்த 
நிறுமத்தின் பொறுப்புடைய மற்றும் அதற்கு பொறுப்பாயிருந்த நபர் ஒவ்வொருவரும் , 
அதோடு அந்த நிறுமமும் அந்தக் குற்றத்தினை செய்ததாக கருதப்படுதல் வேண்டும் 
மற்றும் அதற்கிணங்க அவருக்கெதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு தண்டனைக்கு 
உள்ளாக்கப்படுதல் வேண்டும் : 


வரம்புரையாக அந்தக் குற்றம் தமக்கு அறியாமல் செய்யப்பட்டதாக அல்லது 
அத்தகைய குற்றம் செய்யப்படாமல் தடுக்க தாம் உரிய முயற்சி அனைத்தையும் 
மேற்கொண்டதாக அத்தகைய நபர் எவரும் மெய்ப்பிப்பாரானால் இந்த உட்பிரிவில் 
அடங்கியுள்ள எதுவும் அவரை தண்டனை எதற்கும் உள்ளாக்காது . 


( 2 ) ( 1 ) -ஆம் உட்பிரிவில் என்ன அடங்கியிருந்த போதிலும் , இந்தச் 
சட்டத்தின்படி குற்றம் எதுவும் ஒரு நிறுமத்தினால் செய்யப்பட்டிருந்து அந்நிறுமத்தின் 
இயக்குநர் , மேலாளர் , செயலாளர் அல்லது பிற அலுவலர் எவரின் இசைவுடனோ 
மறைமுக ஆதரவுடனோ அந்தக் குற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அல்லது அவர்பாலுள்ள 
கவனக்குறைவு எதற்கும் சாட்டத்தக்கதாக இருக்கிறது என்று மெய்ப்பிக்கப்படுகிறவிடத்து 
அந்த இயக்குநர் , மேலாளர் , செயலாளர் அல்லது பிற அலுவலர் அந்தக் குற்றத்தை 
செய்திருப்பதாக கருதப்பட வேண்டும் மற்றும் அதற்கிணங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு 
தண்டனைக்கு உள்ளாக்கப்படுதல் வேண்டும் . 


7 


விளக்கம்.- இந்தப்பிரிவின் நோக்கங்களுக்காக , 

( அ ) " நிறுமம் " என்பது கூட்டுறுமம் எதுவும் என்று பொருள்படும் மற்றும் ஒரு 
நிறுவகம் அல்லது பிற தனிநபர்களின் கழகத்தை உள்ளடக்கும் , மற்றும் 


( ஆ ) " இயக்குநர் " என்பது ஒரு நிறுவகத்தை பொறுத்தவரையில் அந்த 
நிறுவகத்தில் உள்ள ஒரு கூட்டாளி என்று பொருள்படும் . " . 

( ஆளுநரின் ஆணைப்படி ) 


( தமிழாக்கம் ) 


ச . கோபி ரவிகுமார் , 

அரசுச் செயலாளர் ( சட்டமியற்றல் ) , 
சட்டத் துறை . 


வெ . அரசகுமார் , 
உதவி இயக்குநர் , 
சட்ட ( தமிழ்ப்பிரிவு ) த் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 
அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


